GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No. TN /CCN /467/ 2012-14. 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


TAMIT 


ENT 


RSOE 


RN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


RUTH 
AS 


ALONE TO 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 19 ] 


CHENNAI, WEDNESDAY , MAY 10 , 2017 
Chithirai 27 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048 


Part 11 — Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


பக்கங்கள் 


வருவாய்த் துறை 


[ ஆட்சி எல்லை - ஈரோடு மாவட்டம் - பவானி வட்டம் - சந்திராபுரம் கிராமத்தை 

கோபிசெட்டிபாளையம் வட்டத்துடன் இணைத்தல் - ஆணை வெளியிடப்படுகிறது ) 


36 


36 


DTP - 11 - 1 ( 19 ) 


[ 35 ] 


36 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 
தலைமைச் செயலகம் , 2017 மே 10 . 


No. ||( 1) REVI15 / 2017 . 


[ ஆட்சி எல்லை - ஈரோடு மாவட்டம் - பவானி வட்டம் - சந்திராபுரம் கிராமத்தை கோபிசெட்டிபாளையம் 

வட்டத்துடன் இணைத்தல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

( அரசாணை (நிலை ) எண் 103, வருவாய் வ .நி .1(1), 18 ஏப்ரல் 2017.) 
படிக்கவும் : 

1 . அரசாணை ( நிலை ) எண் . 409 , வருவாய் (வ .நி .1(1) த் துறை , நாள் 21- 11 - 2012 . 

ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கடிதம் ந .க . எண் . 45070/ ஈ1 , நாள் 23 - 11 - 2015 . 


2 . 


3 . முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கடித ந . க .பணி . 6( 3)/52514 / 2015 , நாள் 03 - 02 - 2016 . 


பொதுமக்கள் நிலை சார்ந்தப் பணிகளைம் இருந்திராபுரம் கிராட்டிபாளையம் வட்டத்துடாம் ஊர் பொதுமக்கள் தற்போது 


ஆணை : எண் . 103 , வருவாய் (வ . நி .1(1)] த் துறை , 18 ஏப்ரல் 2017 . 
மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் ஈரோடு மாவட்டம் , பவானி மற்றும் கோபிசெட்டிபாளையம் வட்டங்களைச் 
சீரமைத்து அந்தியூரைத் தலைமையகமாகக் கொண்டு புதிய வட்டம் தோற்றுவித்து ஆணை வெளியிடப்பட்டது . புதிய அந்தியூர் 
வட்டம் உருவாக்கப்பட்டபோது , கோபிசெட்டிபாளைம் வட்டத்தில் இருந்த சந்திராபுரம் வருவாய் கிராமம் , பவானி வட்டத்துடன் 
இணைக்கப்பட்டது . 

2 . ஈரோடு மாவட்ட ஆட்சியர் , இரண்டாவதாகப் படிக்கப்பட்ட கடிதத்தில் , ஈரோடு மாவட்டம் , பவானி வட்டத்தில் உள்ள 
சந்திராபுரம் கிராமத்திற்கும் கோபிசெட்டிபாளையத்திற்கும் 8 கி . மீ . தூரம் எனவும் , சந்திராபுரம் கிராமத்திற்கும் பவானிக்கும் 
30 கி .மீ . தூரம் உள்ளதாகவும் , ஏற்கனவே சந்திராபுரம் கிராமம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , சிறுவலூர் உள்வட்டத்துடன் 
இணைக்கப்பட்டதாகவும் , அரசாணையின்படி சந்திராபுரம் கிராமம் பவானி வட்டத்துடன் சேர்க்கப்பட்டு , தற்போது பவானி 
வட்டத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது எனவும் , இந்நேர்வில் , சந்திராபுரம் ஊர் பொதுமக்கள் மற்றும் மக்கள் 
பிரதிநிதிகளிடமிருந்து சந்திராபுரம் கிராமத்தை கோபிசெட்டிபாளையம் வட்டத்துடன் இணைக்கக் கேட்டு முறையீடுகள் 
வந்த வண்ணம் உள்ளதாகவும் , மேலும் , சந்திராபுரம் கிராமம் , பவானி வட்டத்திலிருந்து 30 கி .மீ . தோலைவில் உள்ளதால் 
வருவாய்த் துறை சார்ந்தப் பணிகளை சந்திராபுரம் பொதுமக்கள் நிறைவேற்றிக் கொள்ள அசௌகரிய நிலை உள்ளதால் 
பொதுமக்கள் நலன் கருதி சந்திராபுரம் ஊராட்சி சார்பில் சந்திராபுரம் கிராமத்தை கோபி வட்டத்துடன் இணைக்க தீர்மான 
எண் . 7 , நாள் 5 - 12 - 2012 - ன்படி , தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் . மேலும் , 
ஈரோடு மாவட்ட ஆட்சியர் பார்வை இரண்டில் படிக்கப்பட்ட கடிதத்தில் , சந்திராபுரம் கிராம பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து 
முறையீடுகள் வந்த வண்ணம் உள்ளதாலும் , பொதுமக்கள் நலன் கருதியும் சந்திராபுரம் கிராமத்தை மீண்டும் கோபிசெட்டிபாளையம் 
வட்டம் , சிறுவலூர் உள்வட்டத்துடன் இணைப்பதால் ஊராட்சி ஒன்றிய எல்லை , சட்டமன்ற தொகுதி எல்லை மற்றும் பாராளுமன்ற 
தொகுதி எல்லை எதுவும் மாறுபடாது என்று தெரிவித்து சந்திராபுரம் கிராமத்தை மீண்டும் கோபிசெட்டிபாளையம் வட்டம் , 
சிறுவலூர் உள்வட்டத்துடன் இணைக்கலாம் என தெரிவித்துள்ளார் . 

3 . முதன்மைச் செயலர் வருவாய் நிருவாக ஆணையர் , மூன்றாவதாகப் படிக்கப்பட்ட கடிதத்தில் , தற்போது பவானி வட்டத்தின் 
ஆட்சி எல்லையில் அமைந்துள்ள சந்திராபுரம் கிராமத்தை கோபிசெட்டிபாளையம் வட்டம் , சிறுவலூர் உள்வட்டத்துடன இணைக்க 
பரிந்துரை செய்தும் , பவானி வட்டத்தில் உள்ள சந்திராபுரம் கிராமத்தை பிரித்தலுக்கு பின் பவானி வட்டத்தில் 29 வருவாய் 
கிராமங்கள் இருந்தாலும் , பவானி வட்டத்தில் அதிகப்படியான மக்கள் தொகை , பரப்பு மற்றும் முதல் நிலை நகராட்சிப் பகுதி 
அமைந்துள்ள காரணத்தினால் , ஆட்சி எல்லை சீரமைக்கப்பட்ட பின் , பொதுமக்கள் நலன் மற்றும் நிர்வாக நலன் கருதி பவானி 
தனி வட்ட ஆட்சி எல்லையாகக் கொண்டு சிறப்பாக செயல்பட ஏதுவாக இருக்கும் என ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவரின் 
கோரிக்கையினை ஏற்று ஈரோடு மாவட்டம் , பவானி வட்டம் , சந்திராபுரம் கிராமத்தை கோபிசெட்டிபாளையம் வட்டத்துடன் 
இணைக்க பரிந்துரை செய்துள்ளார் . 

4 . மேற்காணும் சூழ்நிலையில் முதன்மைச் செயலர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சித் 
தலைவரின் பரிந்துரையை ஏற்று ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்திலுள்ள சந்திராபுரம் வருவாய் கிராமத்தை மீண்டும் 
கோபிசெட்டிபாளையம் வட்டத்துடன் இணைத்து அரசு ஆணையிடுகிறது . 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 

சந்தரமோகன் , B . , 
அரசு செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


